NOVEMBER/DECEMBER 2023 


GTA12 — அற இலக்கியம்‌ 


Time : Three hours Maximum : 75 marks 


10. 


பகுதி அ — (10 % 2 ௪ 20 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 
யார்வாழ்க்கையில்‌ துன்பம்‌ துயரம்‌ ஏற்படாது கூறுக. 
புறங்கூறான்‌ என்றல்‌ இனிது : விளக்குக. 
நாலடியார்‌ : சிறு குறிப்பு வரைக. 
யார்‌ மாட்டும்‌ நில்லாதது எது? 
நூலை உரைத்தற்கு உரிமை இலாதார்‌ யார்‌? 
கூற்றத்தின்‌ நடுவு நிலைமையைக்‌ கூறுக. 
பசியின்‌ தன்மையைக்‌ கூறுக. 
நிலையாமை என்றால்‌ என்ன சான்று தருக? 
சிவப்பிரகாசரின்‌ வேறுபெயர்களைக்‌ கூறுக. 


யாரை அறிஞர்கள்‌ என்கிறோம்‌ ? 


3912 


LA. 


12. 


13. 


14, 


15. 


பகுதி ஆ — (5 % 5 ௪ 25 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 
(அ) இன்‌ சொல்லால்‌ ஏற்படும்‌ நன்மைகளை விவரிக்க. 
(அல்லது) 
(ஆ) புறங்கூறாமையால்‌ ஏற்படும்‌ நன்மைகள்‌ யாவை? 
(அ) அறத்தின்‌ மேன்மையை நாலடியார்‌ கொண்டு 
நிறுவுக. 
(அல்லது) 
(ஆ) ஈகை பயனை நாலடியார்‌ கொண்டு விவரிக்க. 
(௮) முனைப்பாடியார்‌ “அற நூலால்‌ அறிய வேண்டிய 
ஆறுபொருள்கள்‌' என்று கூறுவனவற்றை எழுதுக. 
(அல்லது) 
(ஆ) முனைப்‌ பாடியார்‌ கூறும்‌ எண்‌ வகை செருக்கு 
இயம்புக. 
(அ) பழவினையை நாலடியார்‌ வழி விவரிக்க. 
(அல்லது) 


(ஆ) மெய்ம்மையை விவரிக்க. 


(௮) நன்னெறிகாட்டும்‌, கல்வி, 
வரிக்க. 


செல்வம்‌ பற்றி 


(அல்லது) 


- (ஆ) நன்னெறிகாட்டும்‌ உயர்‌ ஒழுக்கத்தினை விவரிக்க. 


2 3912 


16. 


17. 


பகுதி இ — (3 % 10 = 30 மதிப்பெண்கள்‌) 
எவையேனும்‌ மூன்று வினாக்களுக்கு. விடையளிக்க. 
அறநூல்கள்‌ காட்டும்‌ தீயவைகளைத்‌ தொகுத்துரைக்க. 


நாலடியார்‌ கூறும்‌ 
ஆய்ந்துரைக்க. 


நிலையாமை கருத்துக்களை 


முனைப்பாடியார்‌ கூறும்‌ அறக்கருத்துக்களை விவரிக்க. 


பசியின்‌ தன்மை 
எடுத்துரைக்க. 


பற்றி அறநூல்‌ கருத்துக்களை 


நன்னெறி காட்டும்‌ ஒழுக்க நெறிகளைக்‌ கட்டுரை 
வடிவில்‌ தருக. 2 


3 3912 


